வ 27214 
சிவமயம்‌ 
ஸ்ரீமங்களாம்பிகா சமேத வாஞ்சீஸ்வரப்‌ பெருமாள்‌ துணை 


ஸ்ரீ நீரம்பவழகியர்‌ ஆதீனம்‌ 
ஆச்சார்ய சுவாமிகள்‌ 
ஸ்ரீலஸ்ரீ சுப்ரமணிய தேசிகர்‌ என்ற 
பால உதயமூர்த்தி குரு சுவாமிகள்‌ 
நகரத்தார்‌ பெண்கள்‌ குரு 
துலாவூர்‌ மடம்‌ 


விலை 25 காசுகள்‌ 


ச 


௨ 
சிவமயம்‌ 
்‌ குருவே துணை. 


நகர வரன்முறை 


நமது பாண்டிய நாட்டில்‌ ரத்ன தன மகுட பூபால 
வைசியரென விளங்கும்‌ நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள்‌ 
கலியுகாதி 2312ல்‌ தொண்டை நாட்டிலிருந்து சோமதேசம்‌ 
வந்து அன்னாட்டு ॥ன்னன்‌ மனுநீதிச்‌ சோழனால்‌ வைசியர்‌ 
களை ஆதரித்து வந்தான்‌. அவர்கள்‌ தெய்வபக்தி நிறைந்த 
வர்களாக இருந்தபடியால்‌ அவர்களுக்கு கேத்திர சுவா 
தினமும்‌ மரியாதை முதலியன செய்து கரவேரிப்பூம்‌ 
பட்டணத்தை ஸ்திரவாசஸ்தலமாக ஏற்படுத்திக்கொடுத்து 
/ தன்மரபிற்கு மகுடம்‌ தரித்துவைக்கும்‌ அந்தஸ்தும்‌ பாத்‌ 
தியமும்‌ அவர்களுக்கு உண்டுபண்ணிக்‌ கொடுத்து, அதிலி 
ருந்து அவர்கள்‌ வியாபாரம்‌ மிகுந்து சிவரேசச்செல்வ 
ராயிருந்து வந்தார்கள்‌. 


i அநேக ஆண்டுகளுக்கு பிறகு சோமதேச மன்னன்‌ 
'பூவந்தி சோழன்‌ வைசியகுலத்துப்பெண்ணை சிறையில்‌ 
வைத்தகரரணத்தால்‌ வைசியர்‌ 8000ம்‌ குடும்பத்தார்களும்‌ 
கூட்டம்‌ கூடி அரசன்‌ செய்த கொடுமையால்‌ நாம்‌ 
னிமேல்‌ உயிர்வைத்துக்‌ கொள்வதே இல்லை என்று தீர்‌ 
தனத்த தங்கள்‌ ஆண்பிள்ளைகளை மட்டும்‌ 
அவர்களுக்கு உபாத்தியாராக இருந்த ஆத்மனாதசாஸ்‌் திரி 
யிடம்‌ சிசுபரிபாலனம்‌ செய்து வரவேண்டியதற்கான 
"பொருளும்‌ மரகத வீநாயகர்‌ பூஜையையும்‌ ஒப்புவித்‌ துவீட்டு 
மற்றுள்ள ஆண்‌ பெண்‌ அடங்கலும்‌ மானத்தைக்காச்மும்‌ 
பொருட்டு பீராணஹானி செய்துகொண்டார்கள்‌. 


2 


உபாத்தியாயரிடமிருந்த மொத்தம்‌ 67 வழியிலும்‌ 1502 
ஆண்குழக்கைகள்‌ மட்டும்‌ கல்வி பயின்று நல்‌ஒழுக்க 
முள்ளவர்களாகவும்‌, பருவமடைக்தவர்களா கவும்‌ 
வளர்‌ து வந்தார்கள்‌, 


அந்நாட்டு மன்னன்‌ பூவந்தி சோழனுக்கு வயோதிக 
காலமாகக்‌ கூடிய தருவாயிலிருந்தான்‌, அப்‌ 
போது தன்‌ மகன்‌ ராஐபூஷணனுக்கு படம்‌ 
கரிக்க ஏற்பாடு செப்து, ஆத்மகாத சாஸ்திரியை 
அழைத்து உம்மிடமுள்ள வைசிய குமாரர்கள்‌ 1502 பெயர்‌ 
களையும்‌ நம்மிடம்‌ கூட்டிவர வேணுமென்று ஆக்நாபித்து 
அதன்படி வந்துசேர்ந்தவைசிய இளைஞர்களிடம்‌ எம்‌ குலத்‌ 
அக்கு மகுடம்‌ தரிக்க வேண்டுமென்று வார்த்தையைச்‌ 
சொல்லலானான்‌. அதற்கு வைசிய குமாரர்கள்‌ அரசனுக்கு 
சொன்ன பதிலாவது, 


அரசனே! உன்னுடைய நிஷ்ரேம்‌ தாங்காமல்‌ எங்கள்‌ 
தாய்‌ தந்தையர்கஞம்‌ பெண்வார்சுகளும்‌ சேர்ந்து பீராணத்‌ 
கியாகம்‌ செய்து கொண்டார்கள்‌ ஆதலால்‌ எங்களுக்குக்‌ 
கலியாணம்‌ செய்துகொள்ள எங்கள்‌ குலத்தில்‌ பெண்களே 
கிடையா து. ஆதலால்‌ பிரமசாரிகளாக இருக்கும்‌ நாங்கள்‌ 
எப்படி மகுடம்‌ தரித்து வைக்க முடியுமென்று சொல்லிய 
கின்‌ பிறகு அரசனும்‌ ஆலோசித்து வைசிய குலகுருவான 
ஈசான சிவாசாரியரைழைத்து இது தகவலைச்‌ சொல்லி. 
வைசியர்களுக்கு எந்தக்‌ குலப்பெண்கல்‌ை விவாகம்‌ செய்ய 
விதியிருக்கிறது என்று வினவ சிவாசாரியரும்‌, பிர்மகுலத்‌ 
இ த சத்திரியப்பெண்ணையும்‌, சத்திரியகுலத்திற்கு , 
வைசியகுலப்பெண்ணையும்‌ வைசியருக்கு வேளாளர்‌ குலப்‌ 
பெண்ணையும்‌ வீவாகம்‌ செய்ய பொருத்தமிருப்பதால்‌ வேளா 


8 


எப்பெண்சளை விவாகம்‌ செய்வது உத்தமம்‌ ஏன்று 
சொன்னார்‌. 


அரசன்‌ உடனே வேளாளர்களையும்‌ அவர்கள்‌ குரு 
மூர்த்தியையும்‌ அழைத்துப்‌ 6 1ண்கொடுக்கவேணுமென்று 
பெட்டதில்‌ வேளாளர்கள்‌ அரசன்‌ ஆணைக்கு கட்டுப்பட்டு 
குருவிடம்‌ வரிதிவாங்கி அரசனே நாங்கள்‌: வைசியர்‌, 
களுக்குப்‌ பெண்கொடுத்தால்‌, நா ங்கள்‌ கொடுக்கும்‌ எங்கள்‌ 
பெண்களுக்கும்‌ அவர்கள்‌ வயிற்றில்‌ பிறக்கும்‌ பெண்‌ சந்‌ 
ததிகளுக்கும்‌ எங்கள்‌ குரு பிட்‌ சான்‌ அவர்களுக்கு குவா ச 
பரம்பரைக்கும்‌ இருக்கவேண்டு மென்றும்‌ வேண்‌:டிக்கொண் 
டார்கள்‌. அரசனும்‌ அப்படியே கட்டளையிட்டு வைசியர்‌ 
களும்‌ அதற்கு இணங்க ஓப்புக்கொண்டு, ஆண்களுக்கு 
ஈசான சிவாசாரியரும்‌ பெண்களுக்கு நிரம்ப வழகிய தேசிக 
சுவாமிகளும்‌, குருமூர்த்திகளாக ஏற்‌! /டித்திக்‌ மொண்டு 
விவாகமும்‌ செய்து தகை பெற்றுக்‌ கொண்டு வைசியர்‌ 
களால்‌ ராஐபூஷண சோழனுக்கு மகுடம்‌ தரிச்து அப்பால்‌ 
ரத்னதன மகுட பூபால வைசியர்‌ என்று பட்டம்‌ விளங்கப்‌ 
பெற்று இருந்து வரும்‌ நாளில்‌ । 


பாண்டிய நாட்டில்‌ மதுரையை ஆண்ட ஆதி சவுந்தர 
பாண்டியன்‌ தன்‌ நாட்டுக்கு நற்குடிகேட்கு சோழராஜனிடம்‌ 
சென்றான்‌. நற்குடி. கேட்டுவந்த' பாண்டியனுக்கு சோ 
ராஜன்‌. ரத்ன தன மகுட பூபால வைசியர்கள்‌ பூறுவையும்‌ 
கொடுத்து அவர்களின்‌ பெண்கள்‌ குருவையும்‌௯ ட அனுப்‌ 
புவதற்கு அனுமதி தந்தான்‌. பாண்பரியராஐ.லும்‌ அதம்‌ 
கிணங்கிய மனதுடையவராகி கலியுகாதி 8808, சாலிய 
வாஹனம்‌ 629ல்‌ செல்லாநின்‌ற பிலவங்க: வைகா சிமீ 
21௨ வெள்ளிக்கிழமை அஸ்த்த நத்திரம்‌ கூடிய நன்‌ 


4 


நாளில்‌ வைசியர்‌ குடும்பத்தினர்களையும்‌ அவர்கள்பெண்கள்‌ 
குருவையும்‌ அழைத்துக்கொண்டு பாண்டியராஜன்‌ ஏன்னாட்‌ 
டுக்கு வந்தான்‌. ஓங்காரக்குடி. என்‌ றஊரில்‌ முதன்முதலாக 
வைசியர்கள்‌ தங்கிழிருந்தார்கள்‌. அப்பால்‌ வைசியர்களுக்கு 
பாண்டியன்‌ வேண்டிய பேஷத்ர சுவாத்தியமும்‌ ' “தடாக” 
சிவாலய முதலான துகளையும்‌ அவர்களுக்கு ஸ்வா னமாக 
அநேக ஊர்களில்‌ வழங்கினான்‌. கூட கூட்டி. வந்த பெண்கள்‌ 
குருகிரம்பவழகய தேசிக சுவாமிகளுக்கும்‌ மடம்‌ ஏற்படுத்தி 
துலாவூர்‌ என்ற கிராமத்தையும்‌ மானிபமாக கானசாசனம்‌ 
வழங்கிடருந்து வருகிறது. வைசியர்களும்‌ பாண்டிய 
மாட்டுக்கு வந்ததிசின்று மூன்று பிரிவாக அதாவது, 
அரிவையூர்‌ நகரத்தார்‌ என்றும்‌, சுந்தரம்‌ நகரத்தார்‌ என்‌ 
லும்‌, நாட்டுக்கோட்டை நகரத்தார்‌ என்றும்‌ சூவகையாக 
இருந்‌ துவருவதில்‌ ழே மூன்றுவகை ஆண்களுக்கு கலா 
மடம்‌, பாதரக்குடி மடமும்‌ பெண்களுக்கு துளாவூர்‌ நிரம்ப 
வழகியர்‌ ஆதீனம்‌ முத்‌ வபாதும்‌ ருந்து தீக்ஷை 
முதலிய கைங்கர்யங்கள்‌ நடத்தி சிவத்யானம்‌ செய்து 
குருமார்களும்‌ சிஷ்யவர்க்கங்கள்‌ யாபேர்களும்‌ சுகமாக 
இருந்து வருகிறார்கள்‌. 


சுபம்‌ 


ஸ்ரீ நீரம்பவழக்ய தேசிக சுவாமிகள்‌ துணை. 


நாட்டுக்கோட்டை நகரத்தார்‌ பெண்கள்‌ அனுஷ்டானவிச 


மகா கணபதயே நமகா; 
என்று சிரசில்‌ மூன்று தரங்‌ கொட்டிக்‌ கொள்ள 
குருவே நமகா; 
என்று கும்பிடவும்‌ 


ஜெலசுத்தி 
அல்த்த்முயபட்‌ 
என்று தண்ணீரில்‌ நாலு பக்கத்திலும்‌ சுண்டி 
கவசாய நமகா 


என்று வலக்கை ஆள்காட்டி விரலை நீட்டி தண்ணீரில்‌ 
சுத்தி ழ்‌ 


சிவாய வவ்ஷட்‌ 


என்று கையைச்‌ சேர்த்து வலக்கை ஆள்காட்டி விரலை 
இடக்கை நடு விரலோடும்‌, இடக்கை ஆள்காட்டி வீரஃை 
வலக்கை நடுவிரலோடும்‌, வலக்கை பத்திர விரலை இடக்‌ 
கை சுண்டு விரலோடும்‌, வலக்கை சுண்டு வீரலை இடக்கை 
பவித்திர விரலோடும்‌ சேர்த்‌ து தண்ணீரில்‌ காட்ட. 

ஆசமநம்‌ 

ஆத்மதத்துவாய சுவதா வித்தியாதத்துவாய சுவாதா 
சிவதத்துவாய சுவதா 

என்று வலக்கை ஆள்காட்டி விரலை பெருவிரலடியில்‌ 
வைத்து மற்ற விரல்‌ மூன்றையும்‌ நீட்டி உள்ளங்கையில்‌ 
உழுந்து அமுங்கும்‌ தண்ணீரை பெருவீரலடி பிர்மரேகை 
யின்‌ வழியாக தனித்‌ தனியே சாப்பீடவும்‌ 


6 

அல்திறுயபட்‌ Sa 

என்று கையைக்‌ கழுவி அந்த பைபெருவிரலப(ு யால்‌ 
உருடுகளை துடைத்து ஆசமனம்‌ செய்து முடித்து 

தொடுமிடம்‌ 

இருநயாய நமகா 

என்று வலக்ரை பெருவி ரலையும்‌ பவித்திர விரலையும்‌ 
சேர்த்துக்‌ னாடு. முக்குப்புடைகள்‌, ௬௦ ண்கள்‌, காதுகள்‌, 


தொப்பிள்‌, நெஞ்சு, தோள்கள்‌, சிறஈ இந்த ' இடங்களை 
வலம்‌ இடமாக தொடவும்‌ 


பக போ்‌ கரசுத்தி 

அல்த்திராயபட்‌ 

என்று வலக்கையால்‌ இடக்கையிலும்‌ இடைக்கையல்‌ 
வலக்கையிலும்‌ உள்ளும்‌ புரமுந்துடைத்து இரண்டு கிய 
யும்‌ சேர்த்து இரண்டு சிறு விரலில்‌ கட்டைவிரல்‌ இரண்‌ 
டாலும்‌ 
சிவாசனாய நமகா சிவமூர்த்தியே நமகா 

என்று உள்ளங்‌ கையிலும்‌ 
ஈசான மூர்த்தியே நமகா 

என்று ஆள்காட்டி விரல்களால்‌ இரண்டு கட்டை 
வீரல்களையும்‌ ம 
த்த்புருஷ வக்தீராய நமகா 

என்று இரு கட்டைவிரல்களா லும்‌ புரண்டு ஆள்காட்டி 
விரல்களையும்‌ 
அகோர இருதயாய நமகா 

என்று இரண்டு நடுவீரல்களையும்‌ 
வாமதேவகுக்யாய நமகா 

என்றுஇரண்டு மோதிரவீரல்களையும்‌ 


ர்‌ 


சத்தியோ சாதமூர்த்தயே நமகா 
என்று சண்டுவிரல்களையும்‌ தொ ட்டு 
கவசாய நமகா 
என்று கையைச்‌ சுத்தி கரசுத்தி செய்து கொண்டு 
அங்கசுத்தி 
சிவாசநாய நமகா சிவமூர்த்தயே நமகா 
என்று வலக்கைவிரல்களை முடிக்கொண்டு பெருவிரலை 
கீட்டிரெஞ்சிலும்‌ 
ஈசான மூர்த்தயே நமகா 
என்று மேலேசொல்லியபடி. கையைவைத்துக்‌ கொண்டு 
தலையிலும்‌ 
தத்புருஷவக்த்ராய நமகா 
என்று ஆள்காட்டி விரலால்‌ நெற்றியிலும்‌ 
அகோர இருதயாய நமகா 
என்று--நடுவிரலால்‌ நெஞ்சிலும்‌ 
வாமதேவ குசியாய நமகா 
என்று பவித்திர விரலால்‌ தொப்பிளிலும்‌ 
சத்யோசாத மூர்த்தயே நமகா 
என்று சுண்டுவிரலால்‌ முழந்தாள்களிலும்‌ 
இந்தயாய நமகா--என் று பெருவிரலால்‌ நெஞ்சிலும்‌ 
சிரசே நமகா--என்று கட்டை விரலால்‌ தலையிலும்‌ 
சிகாய நமகா 
, என்று ஆள்காட்டி விரலால்‌ தலை ரே.மத்தையும்‌ 
அஸதராய நம்கா 
என்று கையைத்தட்டி தலைக்கு மேலே நாலதுபக்கத்‌ 
திலும்‌ சுடக்கி 


8 
விரய நமா 


என்று கைகளின்‌ விரல்களை தூடிக்‌ கொஷ்டு ஆள 
எட்டி வரல்களை நீட்டி கோள்களுக்கு மேராகுக்‌ காட்டி 
அங்மதிதி செய்துகொண்டு 


ப்ர்லுயாமம்‌ - (அதாவது மூக்கைப்பீடிந்தல்‌) 


வலக்கை பெருவிரலை வலது மூக்குப்புடையிலும்‌, 
உள்காட்டி விரலை முக்குமேலேயும்‌, நடுவிரலை மடக்கி, 
பவித்திரவரலை ஐடது மூக்குப்புடையிலும்‌ வைத்துப்‌ 
பீடித்துக்‌ கொண்டு 
ஈசான மூர்த்நயே நமகா. தத்புருவவத்த்ராய நமகா. அகோர 
இருநயாய நமகா. வாமதேவருகியாய நமகா. சத்யோசாத 
மூர்ந்நயே நமகா 

இந்த மந்திரங்களச்‌ சொல்லி அந்தக்‌ கையை 
சிவாய நமகா 

எவ்று வலக்க! இல்‌ வைக்க பிராணாயாமம்‌ முடித்துக்‌ 
கொண்டு விபூதியை எடுத்து இடது பையில்‌ வைத்து 
அஸ்த்தீருயபட்‌ 

என்று வலக்மையால்‌ தண்ணீரைத்‌ தெரித்து கையை 
மூடி வலக்பையை மேலே வைத்து 
ஈரான மூர்த்தியே நமகா தத்புருஷ வக்த்ராய நமகா 
அகோர இந்தயாய நமகா வாமதேவகுசியாய நமகா 
சந்தியோகராதமூர்த்தியே நமகா 

என்று அபி மந்திரத்து 
அஸ்திருயபட்‌ 

என்று பவித்திர விரலாலும்‌ பெருவிரலா லும்‌ கொஞ்ச 
விபூதியை es தென்மேற்கு ல்‌. னித 
தவராய நமதா 

என்று தண்ணீர்‌ விட்டுக்‌ குளைத்து 


ஈ்ரான மூர்த்தியே நமகா 
என்று இரண்டுகையாலும்‌ தலையிலும்‌ 
ந்த்புருஷலத்த்ராய நமகா 
என்று நெற்றியிலும்‌ 
அகோரஇருதாய நமகா என்று கெஞ்சிலும்‌ 
வாமதேவகுகியாய நமகா 
என்று தொப்பீளிலும்‌ 
சத்யோசாதமூர்த்தியே ஈமகா 
என்று முழந்தாள்களிலும்‌, தோள்களிலும்‌, முழங்பை 
களிலும்‌, மணிக்கட்டுகளிலும்‌' விலாக்களிலும்‌, மூதுச 
லும்‌. வலம்‌ இடமா ஃப்பூசி கையைக்கழுவி அந்த தண்ணிரை 
இடதுகையில்‌ வைத்துக்கொண்டு ்‌ 
சரானமூர்த்தியே சுதா தத்புருஷ்‌ வக்திராய சுவதா 
அகோர இருதயாய சுவதா வரமதேவதுசியாயசுவதா 
சீத்யோசாதமூர்த்தியே சுவதா- 
என்று வலக்கை விரல்களால்‌ சிரசில்‌ தனித்தனிமே 
தெரித்து மிஞ்சிய தண்ணீரை வலக்கையில்விட்டு முக்கைட 
பிடித்துக்கொண்டு அதில்சொல்லிய மந்திரங்களைச்சொல்ல 
மிஞ்/ய தண்ணீரை வலதுகால்‌ பெருவீரலுக்கு நேராகவிட்டூ 
அஸ்த்ருய்பட்‌-- 
என்று அந்தஇடத்தில்‌ வலக்சையால்‌ தண்ணீ 
தொட்டு தெரித்து பின்பு முன்‌ சொன்னபடி. 
ஆசமநம்‌- செய்து தொடுமிடம்‌-— தொட்டு 
கரசுத்தி- செய்து அங்கசுத்தி செய்த! 
பீரானாயாமம்‌-செய்துமுடித்துக்கெொண்டு 
கவசாய நமகா- 
என்று கையால்‌ தண்ணீரை அள்ளி தன்னை வலமாக 
சுத்திவீட்டு 


10 


தற்பணம்‌ 

ஈசான மூர்த்தயே சுவாகா தத்புருஷவக்த்ராய சுவாகா 
அகோர இருதயாய சுவாகா வாமதேவகுகியாய சுவாகா 
பிந்யோசாத மூர்த்தயே சுவாகா 

என்று தன்கையில்‌ தண்ணீரை அள்ளி தனித்‌ தனியே 
விட்டு இரண்டுகையிலும்‌ தண்ணிரை வைத்துக்கொண்டு 
நான்செய்த பாபமெல்லா ம்‌ ஆகாசவாணி பூமாதேவி சாகரி 
யாக சிவகுரியபகவானுக்கு தெத்தம்‌--என்றுவிட்டு 
குற்பரைம்செய்து முடித்துக்கொண்டு மேற்கே மகாகண 
பதயே ஈமகா என்றும்‌ வடக்கே கைலாசபதியே நமக 
என்றும்‌ கிழக்கே சிவகுரியாய நமகா என்றும்‌ தெற்கே 
பிகர்தேவதாயரமகா என்று கும்பிட்டு தரம்‌ சுற்றி பின்பு 
மூலமந்திரத்தை 108 உருசெபம்‌ செய்ய வேண்டும்‌. 

அனுஷ்டானவிதி முற்றிற்று. 


குரு வணக்கம்‌ 
சிரம்பரவு சைவநெறி தேர்‌ பொருளாம்‌ 
சித்தாந்தம்‌ திகழ்ந்து மன்ன. 
பரங்கிரிமுன்‌ சேதுதல மான்மியமும்‌ 
பகர்சித்தி உரையும்‌ கந்து, 
வரம்பெரு நல்தனவணிக மரபினுக்கும்‌ 
குருவாகி வயங்கும்‌ எங்கள்‌ 
க்‌ ண லட்‌ மப்‌ 
ரம்பவழகியதே வின்கிறை மலர்த்தாள்‌ 
இணைஎன்றும்‌ நினைந்து வாழ்வாம்‌. 

_ வாழ்த்து விருத்தம்‌ 
உலபிகலாம்‌ வாழி வாழி யொன்பது நகரக்கோயில்‌ 
வலமூள பரமனம்மை மரகதவிநாயகன்‌ சர்‌ 
கலமகு முருகன்வாழி நாளுஞ்சந்தானம்‌ பல்கி 
மலாமகளருள்‌ பெற்றேழுவமி ககரத்தார்வா மி 


